GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN/467/2009 -11. 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 2 .40 Paise . 


E 
TAM 


MENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


ILNAD 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


7 RUMP 


UMPHS 


No. 33 ] 


CHENNAI, WEDNESDAY, AUGUST 31 , 2011 

Aavani 14 , Thiruvalluvar Aandu - 2042 


Part II - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT 


Food Safety and Standards Act - Principal 

Secretary to Government, Health and Family 
Welfare Department, notified as Commissioner 
of Food Safety for the State of Tamil Nadu 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act , 

Declaration of the area comprising 
Punjaipuliyampatti Third Grade Municipality to 
be a Local Planning Area 


316 


316 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Industrial Disputes Act , Disputes between 

Workmen and Managements referred to 
Labour Courts for adjudication .. 


316 -318 


Thiruvalluvar University Act — Nomination of 

Two Headmasters ofHigher Secondary Schools 
within the University Area as Members to 
the Academic Council of Thiruvalluvar University 
for certain period .. 


316 


PUBLIC DEPARTMENT 

(General- 1) 


319 


துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா 

0165 2011 - 


HOME DEPARTMENT 
Tamil Nadu Protection of Interests of Depositors 

(in Financial Establishments ) Act - Ad - interim 
order of attachment of the Properties of the 
Thiruvalargal Sree Kumaraguru Financiers , 
Udumalpet .. 


316 


D . I.P. — 1|-2 (33)— 1 


[ 315 ] 


316 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT Depositors ( in Financial Establishments ) Act , 1997 (Tamil 

Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu hereby 
Principal Secretary to Government, Health and Family 

rescinds the Home Department Notification No . II( 2 )/HO / 
Welfare Department, notified as Commissioner of 

303 / 2004 , published at Pages 192 and 193 of Part || - 
Food Safety for the state of Tamil Nadu under the 
Food Safety and Standards Act. 

Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated the 

21st April 2004 . 
[ Letter No. 31066 / AB2/ 2011 - 4 , Health and Family Welfare , 

11th August 2011 . ) 
ERRATUM TO NOTIFICATION 

RAMESHRAM MISHRA , 

Principal Secretary to Government. 
The following erratum is issued to G .O .Ms. No. 197 , Health 
and Family Welfare Department , dated 4th August 2011 
Published as Notification No . II ( 2)/ HF / 358 ( c )/ 2011, at Page 1 of 

HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated the 4th August 2011 . 

Declaration of the area Comprising Punjaipuliyampatti Third 

Grade Municipality to be a Local Planning Area under 
ERRATUM 

the Tamil Nadu Town and Country Planning Act. 
In the said Notification for " sub - section ( i)" read 
" sub - section ( 1) ". 

[G . O . Ms. No. 113 , Housing and Urban Development 

[UD 4 (2 ) , 9th August 2011 . ) 
GIRIJA VAIDYANATHAN , 

No . II( 2 )/HOU / 386 / 2011 . -- in exercise of the powers 
Principal Secretary to Government. 

conferred by sub - section ( 4 ) of Section 10 of the Tamil Nadu 

Town and Country Planning Act, 1971 (Tamil Nadu Act 35 of 
HIGHER EDUCATION DEPARTMENT 

1972 ) the Governor of Tamil Nadu hereby declares the area 

comprising Punjaipuliyampatti Third Grade Municipality to be 
Nomination of Two Headmasters of Higher Secondary Punjaipuliyampatti Local Planning Area , the intention to do so 

Schools within the University Area as Members to the has been previously published as required by clause (b ) of 
Academic Council of Thiruvalluvar University for certain sub - section ( 1 ) of Section 10 of the said Act . 
period under the Thiruvalluvar University Act. 
[ G . O . ( 1D ) No . 146 , Higher Education ( K2) , 5th August 

K . PHANINDRA REDDY , 
2011 , Aadi 20 , Thiruvalluvar Aandu - 2042 .) 

Secretary to Government . 
No . II( 2 )/HE/ 384 /2011 . -- Under Chapter III , sub - section 
1 ( a ) of the Section 20 of the Thiruvalluvar University Act , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
2002 , the Pro - Chancellor of Thiruvalluvar University has 
nominated the following Two Headmasters of the Higher 

Disputes between workmen and managements referred 
Secondary School within the university area as members to 
the Academic Council of Thiruvalluvar University for a period 

to Labour Courts for adjudication . 
of three years with effect from the date of issue of this order . தமிழ்நாடு குழிப்பந்தாட்ட குழுமம் , சென்னை - 15 . 
( i ) Thirumathi M . Rajakumari , M . Sc ., M . Ed ., M . Phil, 
Headmistress . 

[ அரசாணை ( டி ) எண் 243 , தொழிலாளர் மற்றும் 
Government Higher Secondary School, 

வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 1 ஆகஸ்ட் 2011 . ஆடி 16 , 
Veppur , Cuddalore District . 

திருவள்ளுவர் ஆண்டு 2042.) 
( ii) Thiru N . Krishnamurthi, 

No . II ( 2 ) LE/ 387 /2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
Headmaster , 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சென்னை தமிழ்நாடு 
Government Higher Secondary School, 

குழிப்பந்தாட்ட குழுமம் , என்ற நிர்வாகத்திற்கும் , குழிப்பந்தாட்ட குழுமம் 
Onnupuram , Arani Taluk , 

தொழிலாளர் விடுதலை முன்னணி என்ற 
Thiruvannamalai District. 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
R . KANNAN , 

அரசு கருதுவதாலும் ; 
Principal Secretary to Government. 2 . மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
HOME DEPARTMENT 

3 . எனவே 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
Ad- interim order of attachment of the Properties of the (மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)( d) பிரிவின் வரம்பு 

Thiruvalargal Sree Kumaraguru Financiers , Udumalpet under நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
Tamil Nadu Protection of Interests of Depositors (in ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , தொழிலாளர் 
Financial Establishments ) Act . 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
RESCISSION OF NOTIFICATION 

ஆணையிடப்படுகிறது . 
[ G . O MS . No . 437 , Home ( Police XIX ), 5th August 2011 ) 

4 . மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
No . II ( 2 )/HO/ 385 / 2011.-In exercise of the powers conferred நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை 
by Section 3 of the Tamil Nadu Protection of interests of 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


Aug. 31 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


317 


வழங்கப்பட்டு 
வஆக உயர்த்தித்தானா 
? 


இணைப்பு 

கோரிக்கை எண் 11 
எழுவினாக்கள் 

சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் 
கோரிக்கை எண் 2 

தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஊதியத் தொகை உயர்வு 

வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
சென்னை , குழிப்பந்தாட்ட குழுமத்தில் பணிபுரியும் 
தொழிலாளர்களுக்கு அடிப்படைச் சம்பளத்தில் ரூ .750/ - உயர்வு ஆம் எனில் , உரிய தொகை நிர்ணயிக்க . 
வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

கோரிக்கை எண் 12 
நியாயமானதா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

10 வருடங்களுக்கு மேலாக ஒரே பதவியில் பணியாற்றி வரும் 

தொழிலாளர்களுக்கு உத்யோக உயர்வுடன் ஊதிய உயர்வு அளிக்க 
கோரிக்கை எண் 3 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர்களுக்கு மாறும் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

கோரிக்கை எண் 13 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

தற்போது வழங்கப்பட்டு வரும் கடனுதவி தொகையை 

ரூ .15 , 000 / - லிருந்து ரூ .50 ,000/ - ஆக உயர்த்தித் தர வேண்டும் 
கோரிக்கை எண் 4 | 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் 

ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிலாளர்களுக்கு சர்வீஸ் வெயிட்டேஜ் ஒவ்வொரு வருடமும் 
ரூ .50/ - வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை கோரிக்கை எண் 14 
நியாயமானதா ? 

சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் 
இல்லையெனில் உரிய நிவாரணம் வழங்கவும் . 

தொழிலாளர்களுக்கு வருடாந்திர ஊதிய ஊயர்வு அடிப்படைச் 
கோரிக்கை எண் 5 

சம்பளத்தில் 5 % வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

கோரிக்கை நியாயமானதா ? 
தீபாவளி பண்டிகைக்கு 8 . 33 % போனசும் , பொங்கல் 
பண்டிகைக்கு 8. 33 % போனசும் வழங்குவதை உயர்த்தி மொத்தமாக 

இல்லையெனில் , உரிய தொகை நிர்ணயிக்க . 
20 % வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை கோரிக்கை எண் 16 
நியாயமானதா ? 

சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு ஜோடி சீருடை மற்றும் 
கோரிக்கை எண் 6 ) 

இரண்டு ஜோடி காலணிகள் வழங்கவேண்டுமென்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
தற்போது ஏற்படுத்தப்படும் அடிப்படைச் சம்பளம் மற்றும் , 
மாறுகின்ற அகவிலைப்படிக்கேற்ப வழக்கத்தில் உளள் 6 .5 % 

இல்லையெனில் , உரிய தொகை நிர்ணயிக்க . 
மருத்துவப்படியை உயர்த்த வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை எண் 17 
கோரிக்கை நியாயமானதா ? 

சென்னை குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது வாரிசுகளுக்கு திருமணம் 
கோரிக்கை எண் 7 

மற்றும் இறப்பு போன்ற நேர்வுகளில் தற்போது வழங்கப்படும் 

தொகைகளை உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
கல்வி உதவித்தொகை , சம்பளத்தில் 50 % இனாமாகவும் , 

கோரிக்கை நியாயமானதா ? 
50 % கடனாகவும் வழங்கப்படுவதை மாற்றி ஒரு மாத சம்பளம் 
இனாமாக வழங்கவேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை ஆம் எனில் , உரிய தொகைகளை நிர்ணயிக்க . 
நியாயமானதா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

சுவா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் அக்சசரீஸ் லிட் . , 
கோரிக்கை எண் 8 

ஒன்னல்வாடி , ஓசூர் . 
வேலைப்பளு காரணமாக தற்செயல் விடுப்பு மற்றும் மருத்துவ 

[ அரசாணை ( டி ) எண் 251 , தொழிலாளர் மற்றும் 
விடுப்பு எடுக்காத தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத் தொகை 

வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 5 ஆகஸ்ட் 2011 .) 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? 

No . II( 2 )/LE/ 388/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சுவா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 
கோரிக்கை எண் 9 

அண்ட் அக்சசரீஸ் லிட் . , ஒன்னல்வாடி , ஓசூர் என்ற 

நிர்வாகத்துக்கும் , ஓசூர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டு 
சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே 
தொழிலாளர்களுக்கு வீட்டு வாடகைப்படி உயர்வு வேண்டும் என்ற கொமில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலம்: 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
இல்லையெனில் உரிய தொகை நிர்ணயிக்க . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கோரிக்கை எண் 10 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
சென்னை , குழிப்பந்தாட்டக் குழுமத்தில் பணிபுரியும் மத்திய சட்டம் XIM1947 10 /1C பிரிவிலம் . 10/ 106) பிரிவின் 
தொழிலாளர்களுக்குப் போக்குவரத்துப் படியாக மாதம் ரூ. 300/ 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வழங்கப்பட வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
நியாயமானதா ? 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


318 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
10 (2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
இணைப்பு 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
எழுவினாக்கள் 

10 (2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
கோரிக்கை எண் 1 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் 

சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுகொள்ளப்படுகிறது . 
தற்போது இருப்பதுடன் கூடுதலாக ரூ . 1000/ - வழங்க வேண்டும் 

இணைப்பு 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? இல்லை 
எனில் உரிய நிவாரணம் என்ன ? 

எழுவினாக்கள் 
கோரிக்கை எண் 2 

கோரிக்கை எண் 1 
தற்போது அளித்துவரும் தொகையைவிட கூடுதலாக 

சென்னை - 44 , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பி . லிட் . 
ரூ .2000/ - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? இல்லை எனில் உரிய நிவாரணம் என்ன ? 

என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பதவி 

உயர்வுக்கான கிரேடு முறை உருவாக்கப்பட வேண்டும் என்ற 
கோரிக்கை எண் 4 

கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , தொழிலாளர்களுக்கு 
தற்போது அளித்துவரும் வீட்டு வாடகைப்படியைவிட கூடுதலாக கிடைக்கப்பெற வேண்டிய நிவாரணம் என்ன ? 
ரூ . 1000 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? இல்லை எனில் உரிய நிவாரணம் என்ன ? 

கோரிக்கை எண் 2 
கோரிக்கை எண் 5 

சென்னை - 44 , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பி . லிட் . 

என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பதவி 
தற்போது அளித்துவரும் போக்குவரத்துப் படியைவிட கூடுதலாக 
ரூ .300 / - வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

உயர்வுக்கான கிரேடு முறை உருவாக்கப்படும் போது , 
நியாயமானதா ? இல்லை எனில் உரிய நிவாரணம் என்ன ? உருவாக்கப்பட்ட கிரேடுகளுக்கு தகுந்தவாறு ஊதிய விகிதம் 
கோரிக்கை எண் 15 

அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதா ? ஆம் 

எனில் , தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நிவாரணம் 
பண்டிகை முன்பணமாக ரூ .5 , 000 / - வழங்கி அதை 10 என்ன ? 
தவணை முறையில் பிடித்தம் செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? இல்லை எனில் 
உரிய நிவாரணம் என்ன ? 

சென்னை - 44 , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பி . லிட் . 
கோரிக்கை எண் 18 

என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நல்ல 
வருடாந்திர சம்பள உயர்வு ஸ்லாப் மாற்றி வருடாந்திர சம்பள தரமான சீருடை மற்றும் பாதுகாப்பு காலணி வழங்கப்பட வேண்டும் 
உயர்வை ரூ . 100/ - என்று உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற என்ற கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? இல்லை எனில் தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நிவாரணம் என்ன ? 
உரிய நிவாரணம் என்ன ? 

கோரிக்கை எண் 8 


-5,000 /- வழங்கிடும் 
என்ற கோரிக்கை 


செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிட் ., 

சென்னை - 44 , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பி . லிட் . 
சென்னை - 44 

என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சலவைப்படி 

வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதா ? ஆம் 
[ அரசாணை ( டி ) எண் 256 , தொழிலாளர் மற்றும் 

எனில் , தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நிவாரணம் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை, 11 ஆகஸ்ட் 2011 , ஆடி 26 , 

என்ன ? 
திருவள்ளுவர் ஆண்டு- 2042 ) 
No.II ( 2 )/LE/ 389/2011. - இந்த ஆணையின் இணைப்பில் கோரிக்கை எண் 11 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் 

சென்னை - 44 , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் 
இந்தியா பிரைவேட் லிட் ., குரோம்பேட்டை , சென்னை - 44 என்ற 

இந்தியா பி . லிட் . 
நிர்வாகத்திற்கும் , செவ்ரான் லூப்ரிகண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் 

என்ற நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 
லிட் ., பாட்டாளி தொழிலாளர் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 

ஒவ்வொரு ஆண்டும் ஊதியத்தின் 30 சதவீதம் ஊதிய உயர்வாக 

வழங்கப்பட வேண்டும் . அவ்வாறு வழங்கப்படும் ஊதிய உயர்வு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

கல்வி ஆண்டு தொடக்கத்தில் வழங்கப்பட வேண்டும் என்ற 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் , தொழிலாளர்களுக்கு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; கிடைக்கப் பெற வேண்டிய நிவாரணம் என்ன ? 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

கே . ப்பி . சுப்ரமணியன் , 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 

அரசு கூடுதல் செயலாளர் . 


Aug. 31 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


319 


PUBLIC DEPARTMENT 

3 . 2011ஆம் ஆண்டிற்கான துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான 
(General-1) 

கல்பனா சாவ்லா விருதிற்கென டாக்டர் எஸ் . சங்கீதா அவர்கள் 

அரசினால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் . 
தலைமைச் செயலகம் , 31 ஆகஸ்ட் 2011 . 

4 . மேலே பத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 2011 - ஆம் 
துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா 

ஆண்டிற்கான துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா 
சாவ்லா விருது 2011 . 

விருதிற்கென தெரிவு செய்யப்பட்டுள்ள டாக்டர் எஸ் . சங்கீதா 
No. II(2) PUG/ 390 /2011 . 

அவர்களுக்கு ரூ .5, 00 , 000 / - ( ரூபாய் ஐந்து இலட்சம் மட்டும் ) க்கான 
விருது - துணிவு மற்றும் சாகசச் செயலுக்கான கல்பனா சாவ்லா காசோலையும் மற்றும் ரூ .5 , 000 / - ( ரூபாய் ஐந்தாயிரம் மட்டும்) மதிப்புள்ள 
விருது 2011 - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 

பதக்கம் வழங்க அரசால் ஆணையிடப்படுகிறது . 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

5 . மேலே பத்தி நான்கில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொகைக்கான 

தேவையான நிதி ஒதுக்கீடு 2011 - 2012ஆம் ஆண்டு வரவு செலவுத் 
[ அரசாணை (நிலை) எண் 729 , பொது ( பொது - 1) த் துறை, 

திட்ட மதிப்பீட்டில் செய்யப்பட்டுள்ளது . கீழ்க்காணும் செலவுக் 
12 ஆகஸ்ட் 2011 .] 

கணக்கு தலைப்பில் பற்று வைக்கப்படல் வேண்டும் : 
படிக்கப்பட்டது : 

" 2075 . 00 . பல்வகைப் பொதுவான பணிகள் - 800 - இதர 

செலவுகள் - திட்டத்தில் சேராதது - துணிவு மற்றும் சாகசச் 
[ அரசாணை (நிலை) எண் 160 , பொது ( பொது - 1) த் துறை , 

செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது - 59 . பரிசுகளும் 
நாள் 7 பிப்ரவரி 2003. ) 

வெகுமதிகளும் " ( த . தொகு 2075 00 800 HZ 5901 ) . 
ஆணை - ( நிலை) , எண் 729 , பொது ( பொது - 1) த் 

6 . டாக்டர் எஸ் . சங்கீதா அவர்களுக்கு விருதுத்தொகையான 
துறை , 12 ஆகஸ்ட் 2011 . 

ரூ .5 ,00 ,000 / - ( ரூபாய் ஐந்து இலட்சம் மட்டும் ) காசோலையாக 

வழங்கவும் , பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகிய செலவினங்களுக்காக 
விண்வெளியை வெற்றி கொண்ட முதல் இந்தியப் பெண்மணி ரூ .10 ,000/ - ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் ) பிரிவு அலுவலர் , பொது 
எனும் சிறப்பினைப் பெற்ற மறைந்த வீர மங்கை கல்பனா சாவ்லாவின் ( பொது - 1 ) த் துறை அவர்களிடம் வழங்கவும் 
நினைவைப் போற்றும் வகையில் , தமிழகத்தில் உள்ள பெண்கள் அனுமதியளிக்கப்படுகிறது . 
கல்பனா சாவ்லாவை முன்மாதிரியாகக் கொண்டு சாகசச் செயல்கள் 
செய்திட ஊக்கம் பெறும் பொருட்டு , " துணிவு மற்றும் சாகசச் 

7 . இவ்வாணைக்கு நிதித்துறையின் அரசாணை எண் 519 , நிதி 
செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதினை" தோற்றுவித்து ஒவ்வோர் (சம்பளங்கள்) த் துறை, நாள் 29 - 09 - 1997 - ல் வெளியிடப்பட்டுள்ள 
ஆண்டும் சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைகளின்படி அத்துறையின் இசைவு தேவையில்லை . 
அவர்கள் இவ்விருதினை வழங்கிச் சிறப்பிப்பார்கள் என்று பார்வையில் 
குறிப்பிடப்பட்டுள்ள அரசாணையில் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 
விருது வழங்கப்பட்டு வருகிறது . 
2 . இவ்விருது , ஐந்து லட்ச ரூபாய் ரொக்கப்பரிசு , தங்கப் பதக்கம் 

குமார் ஜயந்த் , 
மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றினை கொண்டதாகும் . 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


